C 
தமிழ்நாடு அரசு 

2022 


ந 


தமிழ் 


எண் 29 ] 


ஈடு 


F 


வாய்மையே 


தமிழ்நாடு சட்டம் 
32/2006 . 


IV - 2 ( 29 ) ( T - Sup ) -1 


ர 


வெல் 


க 


ல்லும் 


[ Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 

[ R.Dis . No. 197/2009 . 
[ விலை : ரூ .1.60 காசு 


தமிழ்நாடு அரசிதழ் 

ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


சென்னை , புதன்கிழமை , ஜூலை 20 , 2022 
ஆடி 4 , சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 


ப 

பகுதி IV பிரிவு 2 இன் இணைப்பு 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது 2022 ஆம் ஆண்டு 
ஜூன் திங்கள் 1 ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது மற்றும் 
அது பொதுத் தகவலுக்காக இதன்மூலம் வெளியிடப்படுகிறது : 


சட்ட எண் . 31/2022 . 

2006 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதிப்புக்கூட்டு வரிச் சட்டத்தினை மேலும் 
திருத்தம் செய்வதற்கானதொரு சட்டம் . 


இந்தியக் குடியரசின் எழுபத்து மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநில சட்டமன்றப் 
பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 


1. ( 1 ) இந்தச் சட்டம் , 2022 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதிப்புக்கூட்டு வரி ( திருத்தச் ) குறுந்தலைப்பு மற்றும் 
சட்டம் என அழைக்கப்பெறும் . 

தொடக்கம் . 


( 2 ) இது 2007 - ஆம் ஆண்டு சனவரி திங்கள் 1 - ஆம் நாளன்று நடைமுறைக்கு 
வந்துவிட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 


2. 2006 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மதிப்புக்கூட்டு வரிச் சட்டத்தின் இரண்டாம் 
இணைப்புப்பட்டியலில் , IA என்ற விளக்கத்திற்கு பின்பு , பின்வரும் விளக்கம் 
சேர்க்கப்படுதல் வேண்டும் , அவையாவன : 


" விளக்கம் IB.- மாநில அரசிற்கு முழுவதும் சொந்தமான மற்றும் கட்டுப்பாட்டில் 
உள்ள கழகமான , தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகத்தின் விற்பனை அளவினை 
தீர்மானிக்கும் நோக்கத்திற்காக , — 


( a ) வரிசை எண்கள் 1 மற்றும் 3 - இல் குறித்துரைக்கப்பட்டுள்ள பொருட்கள் 
தொடர்பாக , மாநிலத்தில் முதலாம் முனை விற்பனையில் வரி விதிப்பிற்கு உள்ளாகும் 
போது , பின்வரும் முறை பின்பற்றப்படுதல் வேண்டும் , அதாவது : 


[ 1 ] 


இரண்டாம் இணைப்புப் 
பட்டியலுக்கான 

திருத்தம் . 


2 


விற்கப்படும் விலை ( அதிகபட்ச சில்லறை விற்பனை விலை ) 


100+ மாநிலத்தில் முதலாம் முனை விற்பனையில் விதிக்கப்படும் 
வரியின் வீதம் . 


விற்கப்படும் விலை 
( அதிகபட்ச சில்லறை 
விற்பனை விலை ) 


( b ) வரிசை எண் 2 - இல் குறித்துரைக்கப்பட்டுள்ள பொருட்கள் தொடர்பாக , 
மாநிலத்தில் இரண்டாம் முனை விற்பனையில் வரி விதிப்பிற்கு உள்ளாகும் போது , 
பின்வரும் முறை பின்பற்றப்படுதல் வேண்டும் , அதாவது : 


கொள்முதலின் போது செலுத்திய 
தொகை ( இது கலால் வரியை 

உள்ளடக்கும் ஆனால் முதலாம் முனை 
விற்பனையில் 

செலுத்தப்பட்ட 

மதிப்புக்கூட்டு வரியை உள்ளடக்காது ) 


100+ மாநிலத்தில் இரண்டாம் முனை விற்பனையில் விதிக்கப்படும் 
வரியின் வீதம் . " . 


( ஆளுநரின் ஆணைப்படி ) 


X 100 


( தமிழாக்கம் ) 


X 100 


ச . கோபி ரவிகுமார் , 

அரசுச் செயலாளர் ( சட்டமியற்றல் ) , 
சட்டத் துறை . 


வெ . அரசகுமார் , 
உதவி இயக்குநர் , 

சட்ட ( தமிழ்ப்பிரிவு ) த் துறை . 


தமிழ்நாடு சட்டம் 
XX / 1951 . 


3 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது 2022 ஆம் ஆண்டு 
ஜூன் திங்கள் 12 ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது மற்றும் 
அது பொதுத் தகவலுக்காக இதன் மூலம் வெளியிடப்படுகிறது : 

சட்ட எண் .32 / 2022 . 

1951 ஆம் ஆண்டு தமிழ்நாடு சம்பளங்கள் வழங்கல் சட்டத்தினை மேலும் 
திருத்தம் செய்வதற்கானதொரு சட்டம் . 


இந்தியக் குடியரசின் எழுபத்து மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் 
சட்டமன்றப் பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 


1. ( 1 ) இந்தச் சட்டம் , 2022 ஆம் ஆண்டு தமிழ்நாடு சம்பளங்கள் வழங்கல் குறுந்தலைப்பு மற்றும் 
( திருத்தச் ) சட்டம் என வழங்கப்பெறும் . 

தொடக்கம் . 


( 2 ) இது , உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 

2. 1951 ஆம் ஆண்டு தமிழ்நாடு சம்பளங்கள் வழங்கல் சட்டத்தின் 
12 - ஆம் பிரிவில் , ( 2 ) ஆம் உட்பிரிவிற்காக அதன் வரம்புரை நீங்கலாக , பின்வரும் 
உட்பிரிவானது மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது ; 


" ( 2 ) ( 1 ) -ஆம் உட்பிரிவின் ( a ) கூறில் சுட்டப்பட்டுள்ள சம்பளமும் , ( 1 - A ) 
உட்பிரிவில் சுட்டப்பட்டுள்ள சரியீட்டுப் படித்தொகையும் , ( 1 - AA ) உட்பிரிவில் 
சுட்டப்பட்டுள்ள தொகுதி படித்தொகையும் , அஞ்சல் படித்தொகையும் , ( 4 - B ) 
உட்பிரிவில் சுட்டப்பட்டுள்ள தொலைபேசிப் படித்தொகையும் ஓர் உறுப்பினருக்கு , 
அவர் முறையாகத் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக விளம்பப்பட்ட தேதியிலிருந்து , 
அல்லது அத்தகைய விளம்புகையானது , அந்தக் காலியிடம் ஏற்படுவதற்கு 
முன்பு செய்யப்பட்டால் , அந்தக் காலியிடம் ஏற்பட்ட தேதியிலிருந்து வந்தடைதல் 
வேண்டும் : " . 


( ஆளுநரின் ஆணைப்படி ) 


( தமிழாக்கம் ) 


12 - ஆம் பிரிவிற்கான 
திருத்தம் . 


ச . கோபி ரவிகுமார் , 
அரசுச் செயலாளர் ( சட்டமியற்றல் ) , 
சட்டத் துறை . 


வெ . அரசகுமார் , 

உதவி இயக்குநர் , 
சட்ட ( தமிழ்ப்பிரிவு ) த் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை ஆணையரால் 
அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


